ஆபகூக்‌ 
தேவனிடத்தில்‌ கேள்வி கேட்டல்‌ 


"ஆபகூக்கின்‌ னார்‌. 


* ஆபகூக்கில்‌ விக்கம்‌ ஆபகூக்கிற்கும்‌ இடையே நடைபெற்‌ விரிவான உரையாடல்‌ இடம்பெறுகிறது. அதி! 

* தேவன்‌ உலகத்தில்‌ தமது கிரியை நடப்பிப்பதில்லை என்ற குறையோடு தீர்க்கதரிசி இந்த உரையாடலை 
ஆரம்பிக்கிறான்‌. 

௩ துன்மார்க்கம்‌ வெளியரங்கமாகவே பெருகியிருக்கும்‌ நிலையில்‌ தேவன்‌ அசாத்தியமான மெளனத்தில்‌ இருப்பது 
ஏன்‌? 

* தேவன்‌ எங்கே? இந்த சூழ்நிலை தொடர அவர்‌ எவ்வளவு காலம்‌ இடமளிக்கப்போகிறார்‌? 

ஈ மற்ற தீர்க்கதரிசிகளைப்போல தேவன்‌ அவனைக்கொண்டூ ஜனங்களிடத்தில்‌ பேசுவது மாறி ஆபகூக்‌ 
தேவனிடத்தில்பேசி அவரிடத்தில்‌ கேள்விகள்‌ கேட்கிறான்‌. 


ஆபகூக்‌ தேவனிடம்‌ 2 பிரதான கேள்விகளை கேட்டான்‌. 

ஈ 1வது கேள்வி: யூதாவில்‌ பெருகியிருக்கும்‌ துனமார்க்கத்தையும்‌ பாவத்தையும்‌ தேவன்‌ தண்டியாமல்‌ இருப்பது 
ஏன்‌ (1:2-4)? 

ஈ 2வது கேள்வி: பரிசுத்த தேவனாகிய கர்த்தர்‌ யூதர்களை காட்டிலும்‌ துன்மார்க்கராய்‌ இருக்கிற 
பாபிலோனியர்களை கொண்டு யூதர்களை தண்டிப்பது ஏன்‌ (1:12-2:1)? 


ஈ 1வது கேள்விக்கான தேவனுடைய பதில்‌ : 1:5-11 
ஈ வேது கேள்விக்கான தேவனுடைய பதில்‌ : 2:2-10 


ளக... 7)... 5 என்வன 


. ஆபகூக்கின்‌ பின்னணி 

௩ பாபிலோனியர்களின்‌ கைகளினால்‌ தண்டனை வரப்போகிறது என்று தீர்க்கதரிசனம்‌ வெளிப்பட்டதால்‌ 
யூதாவில்‌ மனந்திரும்புதலும்‌, மறுசீரமைப்பும்‌ ஏற்பட்டிருக்க வேண்டும்‌. ஆனால்‌ அவ்வாறு ஏதும்‌ 
நடவாமல்‌ துன்மாாக்கம்‌ யூதாவில்‌ தொடர்ந்தது. 

 யோயாக்கீம்‌ மோசமான ராஜாவாக இருந்தான்‌. அவனைக்‌ குறித்து எரேமியா உன்‌ கண்களும்‌ உன்‌ ்‌ 
மனதுமோவென்றால்‌ தற்பொழிவின்மேலும்‌, குற்றமில்லாத இரத்தத்தைச்‌ Oo 
சிந்துவதின்மேலும்‌, இடுக்கமும்‌ நொறுக்குதலும்‌ செய்வதின்மேலுமே அல்லாமல்‌ வேறொன்றினமேலும்‌ 
வைக்கப்படவில்லை. என்று எழுதிவைத்தான்‌. (எரே 22:17, ஆப 1:2-4, 2இரா 23:34-24:5) 

* இந்த புத்தகத்தின்‌ நன்கு அறியப்பட்ட வசனம்‌ 2:4ல்‌ 

* இதோ, அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள்‌ செம்மையானதல்ல; தன்‌ 
விசுவாசத்தினாலே நீதிமான்‌ பிழைப்பான்‌. 1 

* முதலாம்‌ அதிகாரத்தில்‌ கர்த்தரை கேள்வி கேட்டவன்‌ மூன்றம்‌ அதிகாரத்தில்‌ கர்த்தரை முழுமையாக . ்‌ 
நம்புகிறவனாக மாறியிருந்தான்‌. ஆனாலும்‌ சூழ்நிலைகள்‌ மாறியிருக்கவில்லை. i 

* மாறியது தீர்க்கதரிசியின்‌ இருதயம்‌ மாத்திரமே. அவன்‌ கர்த்தரை நம்புகிறதில்‌ ஆறுதல்‌ அடைந்தான்‌. 

௩ இந்த முக்கியமான வசனம்‌ ரோம 1:17, கலா 3:11, எபி 10:38 ஆகிய இடங்களில்‌ மேற்கோள்‌ | 
காட்டப்படுகிறது. 

* திருப்தியாயிருத்தல்‌ மற்றும்‌ விசுவாசத்தில்‌ வளருதலுக்கான மையக்கொள்கை இதுவே. 


துதித்தலின்‌ பெரிய சங்கீதம்‌ 


ஆபகூக்‌ 3:17-19 

17. அத்திமரம்‌ துளிர்விடாமற்போனாலும்‌, திராட்சச்செடிகளில்‌ பழம்‌ உண்டாகாமற்‌ போனாலும்‌, 
ஒலிவமரத்தின்‌ பலன்‌ அற்றுப்போனாலும்‌, வயல்கள்‌ தானியத்தை விளைவியாமற்போனாலும்‌, கிடையில்‌ 

ஆட்டூமந்தைகள்‌ முதலற்றுப்போனாலும்‌, தொழுவத்திலே மாடு இல்லாமற்போனாலும்‌,18. நான்‌ 
கர்த்தருக்குள்‌ மகிழ்ச்சியாயிருப்பேன்‌, என்‌ இரட்சிப்பின்‌ தேவனுக்குள்‌ களிகூருவேன்‌. 19. ஆண்டவராகிய . 
கர்த்தர்‌ என்‌ பெலன்‌; அவர்‌ என்‌ கால்களை மான்கால்களைப்போலாக்கி, உயரமான ஸ்தலங்களில்‌ 
என்னை நடக்கப்பண்ணுவார்‌. இது நெகிநோத்‌ என்னும்‌ வாத்தியத்தில்‌ வாசிக்க இராகத்தலைவனுக்கு 

ஓப்புவிக்கப்பட்ட சங்கீதம்‌. 


“மயிற்‌. 2 ச... 000° ACA ChurchAvadi 


இந்தப்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


]. அறிமுகம்‌ 1:1 
11. ஆபகூக்கின்‌ பிரச்சினைகள்‌ 1:2-2:20 
A. 1வது பிரச்சினை: யூதாவில்‌ துன்மார்க்க நடக்கைகள்‌ தொடர தேவன்‌ அனுமதித்தது ஏன்‌? 1:2-4 
B. 1வது பதில்‌:1:5-11 
C. 2வது பிரச்சினை: யூதாவை தண்டிக்க தேவன்‌ துன்மாக்கரை பயன்படுத்துவது ஏன்‌? 1:12-2:1 
D. 1வது பதில்‌: 2:2-20 
111. ஆபகூக்கின்‌ துதி 3:1-19 
தேவனின்‌ சுபாவத்தை துதித்தல்‌ 3:1-3 
B. தேவனின்‌ வல்லமையை துதித்தல்‌ 3:4-7 
C. தேவனின்‌ நோக்கத்தை துதித்தல்‌ 3:8-16 
D. தேவன்மேல்‌ வைத்த விசுவாசத்தின்‌ நிமித்தம்‌ துதித்தல்‌ 3:17-19 


ச... 2 2... 0 சீசெள்யள்வ்்‌ 


